முத்துத் தாண்டவர் 


யோகி 
ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் 


698 


SEREOGI S 


THA 


வ 


698 


அணா .2 


புதிய வெளியீடுகள் : 


யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் 

இயற்றியவை 
1. அகஸ்தியர் யாத்திரை 1-10 
இந்நூல் , சமுதாய முன்னேற் 
றத்திற்கு வழிகாட்டி நடத்து 
வது ; மனித சமுதாயம் புது 
வாழ்வு பெற்றுப் புனிதமுறும் 
வழிகளை அகஸ்தியரே விளக் 
குவதாய் அமைந்துள்ளது . 
2. திரு நூல் ( 3 - ஆம் பதிப்பு ) 

2-4 
இந்நூல் , இறைவனடிபற்றி , 
தூயவாழ்வு வாழ்ந்து இன்ப 
நிறைவுற்றோங்குவதற்கு வழி 
காட்டுகிறது ; ஒவ்வொரு 
வரும் படித்துப் பயன்பெறத் 
தக்கது . 


அன்பு நிலயம் 
இராமச்சந்திரபுரம் 
திருச்சி ஜில்லா . 


முத்துத் தாண்டவர் 


பதிப்புரிமை 
மூன்றாம் பதிப்பு : 


1945 


விலை 


மதராஸ் ரிப்பன் பிரஸ் , ராமச்சந்திரபுரம் 


முத்துத் தாண்டவர் 


( வரலாறும் , உபதேச மணிகளும் ) 


யோகி 
ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் 


அன்பு 
இராமச்சந்திரபுரம் :: திருச்சி ஜில்லா 


லயம் 


- 


பதிப்புரை 


இக் குறுஞ்சுவடியின் மூன்றாம் பதிப்பை , 

தமிழன்னையின் திருவடியில் வைத்து 
வணங்கு கிறோம் . முத்துத் தாண்டவர் 
அருட்பாவலர் ; இறைவனுக்கே பாமலர் 
சூட்டி அவனருளிற் கலந்த திருவடியார் . 
அவர் பாடல்கள் இப்போது தமிழ் நாட் 
டில் வழங்குகின்றன . அவர் வரலாறும் , 
பாடல்களிற் சிலவும் இந்நாலில் அடங்கி 
யுள்ளன . இதைக் குறுஞ் சுவடியாக எழுதி 
யுதவிய யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதி 
யார் அவர்கட்கு நன்றி . 


அன்பு நிலயத்தார் . 


இராமச்சந்திரபுரம் , 


15-3-1945 , 


சுக - ரு - த் 


முத்துத் தாண்டவர் 


நமது கோயில்கள் 


நாம் 


கலை 


நமது 


எல்லா உரிமைகளையும் 
இழந்தாலும் , ஓர் உரிமையை 
மட்டும் இழக்கவில்லை . அது தான் 
யுரிமை ! 

கலைகள் , 
கோயில் வடிவாக நிற்கின்றன . 
அவை இறைவனைப் போலவே 
அமரத்தன்மை பெற்று விட்டன . 
கோயிலுக்குள் சென்றால் வேத 
கானம் , தேவார - திருவாசக - திரு 
வாய்மொழியிசை , நாதஸ்வரம் , 
நந்தி வாத்தியம் , அன்பர் அருட் 
பாடல்கள் எல்லாம் நமது கலை 
யின்பத்தைக் கணீரெனப் பேசு 
கின்றன . பெரியமேளத்துடன் , 


6 


முத்துத் தாண்டவர் 


சின்ன மேளமுங் 

கேட்கிறது . 
பாடலுடன் உருத்திரகணிகையர் 
ஆடலையும் காண்கிறோம் . இந்த 
நாதக்கலையும் பர 
பரதக்கலை 

யு 

ந் 
தவிர , சுவர்களிலும் தூண்களி 
லும் சிற்பக்கலைகள் நமது கண் 
னுக்கு விருந்தளிக்கின் றன . 
சீர்காழித் 

தோணியப்பர் 
கோயிலில் கண்ணுக்கும் காதுக் 
கும் விருந்தளிக்கும் இந்தக் கலை 
களை யெல்லாம் , இன்றும் உயிர்க் 
களையுடன் இருக்கக் காணலாம் . 
ஒரு படிப்புமில்லாமல் , இந்தக் 
கலை விளக்கத்தைக் கண்டே மகா 
மேதாவிகளான புலவர்கள் நந் 
தமிழ்நாட்டில் உண்டு . அவர்க 
ளில் ஒருவர் முத்துத் தாண்டவர் . 


7 


முத்துத் தாண்டவர் 


உ . தெருவில் வாரானோ ! 
கொஞ்ச காலத்திற்கு முன்னே , 

தமிழ் நாடெங்கும் ஒரு பதம் 
பிரமாதப்பட்டது தெருவில் , 
விளையாடும் குழந்தை முதல் 
மைக் ( Mike ) அதிரப் பாடும் வித்து 
வான்கள் வரையில் , 
இ - ம் : சௌராஷ்டிரம் ஆதி தாளம் 

பல்லவி 
தெருவில் வாரானோ - என்னைச் சற்றே 
திரும்பிப் பாரானோ ? ( தெரு ) 

அநுபல்லவி 
உருவிலியொடு திரிபுரத்தையு 
முடனெரி செய்த- நடனராஜ 

( தெரு ) 
சரணம் 
போதுபோவ தில்லையே . 

யெனக்கொரு 


ன் 


8 


முத்துத் தாண்டவர் 


தூது சொல்வாரில்லையே ! 
ஈதறிந்ஈே னில்லையே . 

மேற் குற்றம் 
ஏ - தான்று மில்லையே ! 
வேதனு மாலும் 

மூவாயிரருந்திரள் - 
விண்ண வருந்தொழ 
ஆடிய பாதன் 

( தெரு ) 
என்ற பதத்தைப் பாடி மகிழ்ந் 
தனர் ! இந்தப் பாட்டிற்கு ஏகக் 
கிராக்கி , ஏகக் கூட்டம் ; சட 
சட வென்று ஆடிப் புளியம் பழம் 
உதிர்ந்தது போல் கரகோஷம் . 
இதற்கு மீண்டும் போட்ட 
குரல்களுக்குக் கணக்கில்லை . இப் 
படி ஒரேயடியாக நமது உள் 
ளத்தை அள்ளிய பதத்தைப் 
பாடிய அருட்கவியே , முத்துத் 
தாண்டவர் ! 


முத்துத் தாண்டவர் 


9 


வாசல் முன் நில்லானோ ? - 
எனக்கொரு - 
வாசகம் சொல்லானே 


நேசமாய்ப் புல்லேனோ? 
கணை வைத்த 

ராஜனை வெல்லேனோ ? 
தேசிகன் அம்பல வாணன் 

நடம்புரி 
தேவாதி தேவன் 
சிதம்பர நாதன் 
என்று பதத்தில் பாடியபடி அபி 
நயம் பிடிக்கும்போது . நாமே 
காதலியாகி , உள்ளத்திலுள்ள 
பரமாத்மனை அவ்வாறு பாவனா 
ரசத்துடன் கூவியழைக்கிறோம் . 
உள்ளத்தைத் தொடுவதே உண் 
மைக் கவி . அப்படி உள்ளத்தைத் 
தொடும் பல கீர்த்தனங்களைச் 


10 


முத்துத் தாண்டவர் 


செய்த புண்ணியப் புலவர் முத் 
துத் தாண்டவர் . அவர் வரலாறு 
பாடல்களாலும் பரம்பரைக் 
கதைகளாலும் சிறிது தரி 
கிறது : 
கூ . அநாதைச் சிறுவன் 
சீர்காழிக் கோயிலில் ஒரு சிறு 

வனைக் காண்கிறோம் . அவன் 
தாய் தந்தை யில்லாத அநாதை 
என்பது பார்த்தாலே தெரிகி 
றது : எலும்பெடுத்த உடம்பு , 

, 
பிசுக்குப்பிடித்த தலை ; பித்துப் 
பிடித்தது போலத் திரிகிறான் 
அவனைச் சில உறவினர் தருமத் 
திற்காகச் 

போட்டு 
வளர்க்கிறார்கள் . அவன் தினம் 
கோயிலுக்கு வருகிறான் ; 
சக்தி சந்நிதியில் நெடு நேரம் 


சிவ 


முத்துத் தாண்டவர் 


11 


றான் . 


நிற்கிறான் ; அன்பர் 

பாடும் 
பாடல்களைக் கேட்டுத் தானும் 
பாடுகிறான் ; கண்ணீர் 

வடி 
மேளகாரர் வாசிப்பை 
ஊன்றிக் கேட்கிறான் ; உருத்திர 
கணிகையர் ஆடல் பாடல்களைக் 
கண்டு பரவசங்கொள்கிறான் ; 
கோயிலைச் சுற்றிச் சுற்றி வந்து 
சிவ சிவ என்று ஜபம் செய்கி 
றான் ; பாட்டு முணுமுணுக்கி 
றான் . பிறகு ஒரு மூலையில் உட் 
கார்ந்து ஏதோ சிந்திக்கிறான் 
இந்தச் சிறுவனே தாண்டவன் 
என்பவன் . 


தாண்டவன் , வயது முதிர்ந்து 
சரியான வாலிபக்காளையாகி 
றான் . அவன் தந்தையர் பரம் 
பரையாகக் கோயிலில் 

வாத் 
தியத் தொழில் செய்தவர்கள் . 


12 


முத்துத் தாண்டவர் 


முடியவில்லை . 


ஆனால் இவனை ஒரு கருமநோய் 
பிடித்துக்கொண்டதால் , குலத் 
தொழில் கற்க 
தவிரவும் பிணியுடலிலும் , உல 
குறவிலும் தாண்டவனுக்கு அபி 
மானமில்லை . அவனுக்குத் தந்தை 
சிவன் , தாய் உமை . சிவ பக்தியே 
செல்வம் ! வேறெந்த ஆசையுங் 
கிடையாது . 

ச . சிவபாக்கியம் 
அக்காலத்தில் சீர்காழிக் கோயி 

லில் சிவபாக்கியம் என்றொரு 
உருத்திரகணிகை யிருந்தாள் . 
யாழும் குழலும் அவள் குரலுக் 
குத் 
தோற்றுப்போகும் ; நடனக் 
கலையில் மாதவி போன்றவள் ! 
அவள் விலைத்தொழிலை வெறுத் 
துக்கலைத் தொழிலை மதித்தாள் ; 


முத்துத் தாண்டவர் 


13 


கள் , 


கலையையும் கடவுளுக்கே 
தித்தாள் . கோயிலில் , 

அவள் 
தினம் வந்து , பக்தி பரவச கீதங் 
கள் பாடுவாள் ; பாவனாரசம் 
ததும்ப ஆடுவாள் . அவள் பாடல் 
மனமே ! உலக சுக 

சுகத்தில் 
என்ன இருக்கிறது ? அதை மற ; 
சிவானந்தத்தையே தேடு ! 
என்ற பொருளில் இருக்கும் . 
தாண்டவனுக்கு ந்தத் தாசி 
பிடம் பயபக்தி உண்டாயிற்று . 
அவள் 

உடலழகை அவன் 
பாராட்டவில்லை ; 

அவளுடைய 
உள்ளுணர்வு , இனிய பாடல் , 
ஆடல் ,, 

பாடலிலுள்ள 
பொருள் - இவையே தாண்டவ 
னைக் 

தாண்டவள் 
தினம் 

வீட்டிற்குச் 
சன்று , பக்திப்பாடல்களைக் 


அவள் 


கவர்ந்தன . 


அவள் 


14 


முத்துத் தாண்டவர் 


கேட்டுருகினான் . அவளு 

அவளுக்கும் 
வனது மாசற்ற அன்பு பிடித் 
திருந்தது . கலைக்கும் ரசிகனுக் 
கும் உள்ள உறவு , நாவிற்கும் 
சுவையான பண்டத்திற்கும் உள் 
ளது போலாகும் ! 

ரு . பசிப் பிணி 


உலகில் 


எவ்வளவு நல்லவரா 
யிருந்தாலும் சில பொறாமைப் 
புல்லர் கெட்ட பெயர் சூட்டிக் 
கலகம் செய்வதுண்டு . சிவபாக்கி 
பத்தின் மேலும் 

அவ்வாறு 
பொறாமை கொண்டு . அவளது 
பக்தியைப் பாசாங்கு என்று 
பழித்தனர் 

சிலர் ; 

அவருள் 
தாண்டவன் உறவினரும் சேர்ந் 
தாண்டவனை . 

அந்தச் 
சிறுக்கி வீட்டிற்குப் போனால் . 


தனர் . 


முத்துத் தாண்டவர் 


15 


இந்த வீட்டை மிதிக்கக் கூடாது 
என்று உறவினர் கண்டித்தனர் . 
தாண்டவனுக்கு ற வினரின் 
அடிமையா 

யிருக்கப் பிடிக்க 
வில்லை . “ நாமார்க்கும் குடியல் 
லோம் " 

என்ற சொல் அவல 
மனதிற்குத் துணி வீந்தது . அவன் 
உறவினரை உணவுடை கேட்ப 
தில்லை ; தானாக வருவதை யுண் 
பது ; இன்றேல் , சும்மா சிவன் 
சித்தம் என்றிருப்பது ஒரு நாள் 
பசிப்பிணி அவனைச் சோதித்தது ; 
கோயிலுக்குச் சென்று , நீண்ட 
நேரம் சிவதரிசனத்தில் பசியை 
மறந்தான் . பிறகு வாகன மண்ட 
பத்திற்குச் சென்று . ஒரு காளை 
வாகனத் 

படுத்து , 
“ ரிஷபாரூடனான 

சிவபெரு 
மானே , நீ எல்லாருக்கும் படி 


தடியில் 


16 


முத்துத் தாண்டவர் 


யளப்பவன் என்ற நம்பிக்கை 
யுண்டு . என்னை ஊட்டினால் உண் 
கிறேன் . இன்றேல் , இப்படியே 
பசி என்னை உன்னடி சேர்க்கட் 

படுத்துறங்கிப் 
போனான் . 


என்று 


குருக்கள் 


மகள் 


சா . 

தில்லை செல் 
அர்த்த ஜாமம் ஆகி , கோயிலைப் 
பூட்டிக் குருக்கள் வீட்டுக்குப் 
போய்விட்டார் . மெளன நிசி ; 
அப்போது 
போன்ற ஒரு சிறுமி , 
மண்டபத்தில் படுத்திருந்த 
தாண்டவனை எழுப்பினாள் . தாண் 
டவன் 

திடுக்கிட்டெழுந்தான் ! 
“ தாயே ! என்னை ஏன் எழுப்பி 
னாய் ? மறுபடியும் பசி - பிணிக் 
கவலைகள் வந்து வீட்டனவே ? " 


வாகன 


முத்துத் தாண்டவர் 


17 


என்று தாண்டவன் நொந்தான் . 
அப்பனே , விசனப்படாதே ; 
இதோ உணவு ! பசிதீர் என்று 
அந்தச் சிறுமி பரிவுடன் உதவி 
னாள் . தாண்டவன் பசி தீர்ந்தது . 
அம்மா , இந்தப் பசிப்பிணி 
தீர்ந்தது போலவே , எனது உடற் 
பிணியும் தீர்ந்தால் கவலை யில்லா 
மல் சிவபக்தி செய்து கொண்டி 
ருப்பேன் " என்றான் 
வன் . “ அப்பனே , நீ 

நீ தில்லை 
செல் ; நடராஜனைப் பாடு ; பிணி 
தீரும் " என்றாள் சிறுமி . " அம் 
மையே 

இலக்கண 
இலக்கியங்கள றியேன் ; சிக்ஷை 
யில்லாதவன் ; நானாவது ......... 
பாடுவதாவது " என்று தாண்ட 
வன் மனஞ்சோர்ந்தான் . " அப் 
பனே , அவனருள் இருந்தால் , 


தாண்ட 


பேதை , 


18 


முத்துத் தாண்டவர் 


எது தான் வராது ? போ , சிதம் 
பரம் ; சந்நிதியில் வணங்கு . முத 
லில் நீ எந்த வாய்ச்சொல் கேட் 
கிறாயோ , அதைப் பல்லவியாகக் 
கொண்டு பாடு ; ....... மற்ற தெல் 
லாம் நடராஜப் பெருமான் அரு 
ளால் வரும் " என்று கூறிச் சிறுமி 
மறைந்தாள் ! 


எ . ‘ முத்துத் தாண்டவன் 


அந்தச் சிறுமி யார் ? ........... 

இதென்ன அதிசயம் ...! இதை 
நம்ப முடியுமா ? ” என்று இக் 
கால ஆராய்ச்சி மூளைகள் அல 
சிப் பிழிந்து , நாத்திக முடிவு 
கூறும் . ஆனால் , அருட்கவிகள் 
வாழ்வில் இத்தகைய சம்பவங் 
கள் 

நடந்திருக்கின்றன ! 


பல 


முத்துத் தாண்டவர் 


191 


என் வாழ்விலேயே இப்படிச் சம் 
பவங்கள் நடந்திருப்பதால் , 
இதை நான் மறுக்கமுடியாது , 
சாக்ஷாத் சிவ சக்தியே சித்த 
சுத்தியுள்ள தாண்டவனுக்கு , 
அருளெழுச்சியும் ஆ தசமும் 
அளித்தாள் . அப்படியே தாண் 
டவனும் நம்பிக் கண்ணீர் 
பெருக்கி , இரவெல்லாம் 
பாள் சந்நிதியில் உட்கார்ந்து 
மெய்ம்மறந்து போனான் . 


அம் 


குருக்கள் 


அருணோதயமாயிற்று 
கோயில் திறந்தது ; 
வந்தார் . அம்பாள் 

அம்பாள் சந்நிதியில் 
இவன் சிலை மாதிரி உட்கார்ந்தி 
ருந்தான் . தாண்டவனா? ..... இங் 
கெப்படி வந்தாய் ... ?உம்... என்று 
குருக்கள் உச்சஸ்தாயியில் குர 
லெடுத்தார் . தாண்டவன் பேச 


20 


முத்துத் தாண்டவர் 


என் 


முடியாமல் திணறி , “ அம்பிகை 
...... என் தாய் ... எனக்கு அருள் 
செய்தாள் ... அன்னையைப் பார்த் 
துக் கொண்டே இரவெல்லாம் 
இங்கிருந்து விட்டேன் ! " 
றான் . அவன் முகத்தில் ஒரு திவ்ய 
தேஜஸ் விளங்கியது ! குருக்கள் 
அவனைப் பயபக்தியுடன் பாரா 
ட்டி , “ முத்துத் தாண்டவன் 
என்ற திருநாமம் சூட்டித் தில் 
லைக்கனுப்பினார் . 


கலை வடிவம் 
தில்லையை மிதித்தவுடனே அன் 

பன் உடல் பூரித்தது ; உள்ளம் 
சிலிர்த்தது ! வீதி வலம் வந்து , 
மதில் வலம் வந்து , கோயிலைச் 
சுற்றி , முத்துத் தாண்டவன் சிவ 
கங்கையில் நீராடித் தனது பிணி 


முத்துத் தாண்டவர் 


21 


பாவங்களெல்லாம் போன தாக 
உணர்ந்தான் ; பஞ்சாக்ஷரி ஜபம் 

மனத்தை ஏகாக்கிரப் 
படுத்தி , நடரா ஜா சந்நிதி சென் 


செய்து , 


றான் . 


உலகில் 


ஆ ! அந்த ஆனந்தக் கலை வடி 
வைப்போல 

எங்கே 
பார்க்க முடியும் ? வடமொழியும் 
தென்மொழியும் பிறந்த டமரு 
கம் ஒரு கையில் , ஞானக்கனல் 
ஒரு கையில் , அன்பரைக் காக் 
கும் அருட் கருணை ஒரு கையில் 
கொண்டு விளங்குகிறான் இறை 

மனிதா ! நீ 
உய்ய 

வேண்டுமானால் , 
போலத் தாவும் மனத்தை 
அடக்கு ; அகங்காரமான முயல 
கனை நசுக்கு : இதோ எனது 
குஞ்சித பதநிழலில் குடிகொண் 


வன் ! ஒரு 


கை , 


மான் 


22 


முத்துத் தாண்டவர் 


டி.ரு ! என்று காட்டுகிறது . ஆக் 
கல் , 

அளித்தல் , படைதல் , 
மறைத்தல் , காத்தல் ஆகிய ஐந் 
தொழில்களையும் விளக்குகிறது 
நடராஜ வடிவம் . அத்துடன் 
வாழ்விற்கு இன்றியமையாத இர 
வியும் மதியும் கனலுமே முக்கண் 
களாகவும் , அருளே கங்கையாக 
வும் வளர்கின்றன . நடனம் என் 
பதும் சிருஷ்டி யாடலே ! 


கூ . பூலோக கைலாசம் 
அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் , 

மாணிக்கவாசகர் , திருமூலர் , 
பட்டினத்தார் , தாயுமானவர் , 
ருட்சோதி வள்ளலார் போன்ற 
தெய்வப் புலவர்களுக்கு ஆவேச 
மளித்த அந்தச் சபாநாதர் 
முன்னே 

முத்துத் தாண்டவர் 


முத்துத் தாண்டவர் 


23 


நின்று தீப தரிசனம் கண்டு 
கொண்டிருந்தார் ! அச்சமயம் 
" பூலோக கைலாசம் என்றொரு 
வாய்ச்சொல் எழுந்தது ! அதைக் 
கேட்டதுமே கவிவாணி தாண்ட 
வர் உள்ளத்தில் தாண்டவமாடத் 
தொடங்கி விட்டாள் ! கலியாணி - 
ராகம் ஜம்பை 

தாளத்தில் , 
" பூலோக கைலாசம் 

என்ற 
பதம் முத்துத் தாண்டவர் வாக் 
கில் உதித்தது . 


- ம் : கலியாணி - ஜம்பை தாளம் 


பல்லவி 


பூலோக கைலாச கிரி 
சிதம்பர மல்லாமல் 
புவனத்தில் வேறு முண்டோ ? 

( பூலோ ) 


24 


முத்துத் தாண்டவர் 


அநுபல்லவி 
சாலோக - சாமீப -சாரூப - சாயுச்ய . 
சபைவாணர் ஆனந்தத் 
தாண்டவம் புரிவதால் ( பூலோ ) 

சரணம் 
பூவாவிகளும் வயலும் 

ஓவாமலே பெருகும் . 
பொன்னி நதியும் தெருவும் 

மன்னிய வளங் கண்டு 
3 தவர்மூவர் முதல் - 

பாவாணர் அனை வருஞ் 
சிவ ஸ்தலத்தினி லதிகந் 
தில்லைவன மென்கையால் 

( பூலோ ) 
க . அன்புத் தீ ! 
அன்புத் தீ பற்றி விட்டது ! இனி 
அது உள்ளத்தை உருக்கி 


முத்துத் தாண்டவர் 


25 


அருட்பாடலாக வார்க்க வேண் 
டியது தானே ? முத்துத் தாண்ட 
வர் அன்று முதல் சுற்றுலகை 
மறந்து துறந்தார் ; இறைவனைச் 
சரண் புகுந்தார் ; அவன் திருப் 
புகழைப் பாடுவது தவிர வேறு 
எதையும் நாடாதொழிந்தார் ; 
தினம் சிவகங்கையிற் குளித்து 

துப் 
பூசி பஞ்சாக்ஷரி ஜபம் செய்து 
கொண்டே சிற்சபேசன் முன்பு 
மெய்ம்மறந்து நிற்பார் . அச்சம 
யம் அங்கே தோத்திரம் செய்யும் 
அன்பர் வாக்கினின்று எந்தச் 
சொல் வருகிறதோ , அதையே 
எடுப்பாக வைத்து , இறைவனுக் 
குப் பாமாலை சூட்டிப் பாடுவார் , 
ஆடுவார் ; பிற வி ஈடேறிற்று 
என்று இன்புறுவார் . 


26 


முத்துத் தாண்டவர் 


கக . அன்பே தொழில் ! 
இறைவன் அன்பனைக் காத் 

தான் ; வறுமை தீர்த்தான் ; 
கரும நோயைக் கணத்தில் மாற் 
றினான் . தினம் பஞ்சாட்சரப்படி 
யில் , ஐந்து பணம் அவருக்காக 
வைத்திருக்கும் . யார் வைத்தது 
என்று தெரியாது ... ! அதனால் 
கவியின் 

வறுமை ஒழிந்தது . 
இறைவனை அன்பு செய்வதே 

கருத்தாயற்று . றைவ 
னருளை 

மேன் மேலும் தேடுவ 
தைத் தவிர வேறு தே 

தட்ட 
மொழிந்தது . 
கஉ . தேடித் திரியாதே ! 
இ - ம் : நாகவராளி - ஆதி தாளம் 

பல்லவி 
தேடித் திரியாதே நெஞ்சே - 
தேடித் திரியாதே 

( தேடி ) 


அவர் 


முத்துத் தாண்டவர் 


27 


அநுபல்லவி 


தேடித் திரிந்து திகையாதே - நெஞ்சே 
சிற்றின்பத்தாலே 
செகமெல்லாம் பஞ்சே ( தேடி ) 


சரணம் 


நான் என்ற ஆணவம் 

தன்னையே நீக்கு ; 
நாதாந்தப் பேரொளி 
தன்னிலே தாக்கு ; 
மோனமாம் மந்திரத் 

துண்டையை நோக்கு ; 
முக்திக்கு வித்தாய் 
முழுமதி யாக்கு ! 

( தேடி ) 
என்று மனத்தை அவர் அடக்கி 
வென்றார் . அடங்கிய மனத்தில் 
மேன்மேலும் 

அருளூற்றுப் 
பொங்கிப் பொசிந்தது . 


28 


முத்துத் தாண்டவர் 


கங . 


ஆறு வழிவிட்டது 


லிருந்து 


முத்துத் தாண்டவர் , சீர்காழியி 

கொள்ளிடத்தைத் 
தாண்டி. வந்து , சபாநாதரைத் 
தரிசித்துச் செல்வது வழக்கம் . 
ஒரு நாள் கொள்ளிடத்தில் வெள் 
ளம் கரை 

புரண்டோடியது 
தில்லைக்கு வர முடியாமல் அன் 
புள்ளம் தவித்தது . அத் தவிப்பே 
ஒரு 

காம்போதிக் கீர்த்தனமாக 
உருக்கொண்டது ! 


" சேரன் சோழன் பாண்டியன் 

இரணியவன்மன் கோபுரமும் , 
சூர வீரப்ப பூபன் 

செய்ததிரு மதில்களும் , 
பாருலகம் போற்றுகின்ற 

பஞ்சாட்சரப் படிகளும் , 


முத்துத் தாண்டவர் 


29 


ரனங்கள் சூழ்ந்ததிரு 

ஆயிரக்கால் மண்டபமும் 
காணாமல்- வீணிலே - காலம் 

கழித்தோமே ! 


என்று பாடித் துணிந்து இறங் 
கியதும் , திருவருளால் ஆறு, வழி 
விட்டது . முத்துத் தாண்டவர் 

னந்த நடேசனைத் தரிசித்து , 
எந்த இடர் வந்தாலும் , பொருட் 
படுத்தாமல் , என் ஐயனை , தயா 

சிற்றம்பலவாணனைத் 
தவறாமல் தரிசனம் செய்வேன் 
என்று பாடினாநர் . 


பரனை 


அருமருந்து ! 


ஒரு நாள் இரவில் வரும்போது , 
கவியைப் பாம்பு தீண்டியது . 


30 


முத்துத் தாண்டவர் 


அப்பர் , தேவாரம் பாடி அப்பூதி 
மகனைக் கடித்த 

அரவின் 
விடத்தை 

மாற்றினாரன்றோ ? 
அதே போல 

நமது 

கவியும் , 
சிவனே , 

தில்லையப்பனே , 
னைத்தவிர வேறு 

மருத்துவனை 
யறியேன் ; 

உ.னது 

திருநாமத் 
தைத் தவிர வேறு மருந்தறி 
யேன் ! என்று பாடினார் . 


உன் 


இ - ம் .மோகனம் 


ஏக தாளம் 


பல்லவி 
அருமருந்தொரு திருமருந்து 
அம்பலத்தே கண்டேனே ! 

( அரு ) 


அநுபல்லவி 


திருமருந்துடன் வருமருந்து 
தில்லை அம்பலத் தாடுமருந்து 


முத்துத் தாண்டவர் 


31 


இருவினைகள் அறுக்குமருந்து 
ஏழையடியார்க் கிரங்கு மருந்து ! 

( அரு ) 


சரணம் 


திரித்தித் தித்தியென் றாடுமருந்து 

தேவாதி மூவர்கள் காணாமருந்து 
கருத்தைத் திருத்தி யிருத்துமருந்து 
காலனைக் காலால் உதைத்த மருந்து 

( அரு ) 


பாம்பு விஷம் இறங்கி விட்டது . 
விடமுண்ட சிவனுக்கு இந்த 
விடத்தை மாற்றுத 

ல் அறி 


தாமோ ? 


கரு . நாத உடல் 
பக்தர் தில்லை சென்று , 
சிகாமணிக்கு நன்றி செலுத் 


கடன 


32 


முத்துத் தாண்டவர் 


மூலம் 


திப் பாமாலை சூட்டிக் கொண்டு 

தி நாட்களை இன்பமாகக் 
கழித்தார் . அவற்றின் 
முத்துத் தாண்டவரின் பரிசுத்த 
மான வாழ்வும் , மனம் நிறைந்த 
அருள் வாக்கும் , அன்புப் பெரு 
மையும் புலனாகின்றன 


அன்பு முதிர முதிர மனிதனுள் 
ஒரு புதிய தூயமாறுதல் உண்டா 
றது . சூடத்தில் பிடித்த தீ , 
சூடத்தையே மிச்சம் 

மிச்சம் விடாமல் 
உண்டு விடுகிறதன்றோ ? 
போலவே , திருவருளும் மனிதனு 
டைய ஆசை ஆணவ கன்ம மாசு 
களை உண்டு , ஜன்மத் தொல்லை 
யைத் தீர்க்கிறது . மனிதன் புனி 
தனாகிறான் ; அந் நிலையில் அப் 
படியே இறைவனுடன் ஐக்கிய 


முத்துத் தாண்டவர் 


33 


மாக அவன் ஆர்வமுறுகிறான் . 
மாணிக்கவாசகரும் அவ்வாறே 
சிவ ஜோதியில் லயமானார் . முத் 
துத் தாண்டவருக்கு மாணிக்க 
வாசகரைப் போலவே சிவ ஐக்கி 
யம் எய்த வேண்டுமென்ற ஆர் 
- வம் இருந்தது . 


றை 


என் இரு வினை போக , மறு 
பிறவி யில்லாமல் , பிறவிப் பிணி 
நீங்க , நான் அருளாண்டவனைக் 
கலந்து 

கொள்வேன் . 
வனே . பிறர் கட்டையில் வை 
துச் சுடாமல் , குழியிற் புதை 
காமல் , எவர் சடங்குகளும் இல் 
லாமல் , மாணிக்கவாசகரைப் 
போல் உன்னுடனே நான் ஐக் 
கியமாகி மறைய 

வேண்டும் ! 
அப்பர் , சம்பந்தர் போன்ற அரு 


34 


முத்துத் தாண்டவர் 


ளடியார் அவ்வாறு உன்னுடன் 
கலந்தனர் ; அத்தகைய முத்தி 
எனக்குத் தந்தருள் ! 

என்று : 
இறைவனைப் பாடினார் . 


“ கட்டையின் மேல் வைத்துச் 

சுட்டு விடாதே . 
கள்ளக் குழியிற் புதைத்துவிடாதே , 

பட்டும் அணியும் தரித்து 

அயலோர் வந்து 
பால் அள்ளிக் குத்தாதே , 

சடங்கு செய்யாதே , 
மாணிக்க வாசகர் பேறெனக்குத் 

தரவல்லையோ ? அறியேன் 


என்று பாடினார் . இதுவே அவ 
ரது இறுதிப் 

றுதிப் பாட்டு . இதன் 
பிறகு அவரை எவரும் பார்க்க 


முத்துத் தாண்டவர் 


35 


வில்லை . உடல் மறைந்தது ; உயிர் 
மின்னென இறைவனொளியிற் 
கலந்தது : மிச்சம் ஐம்பது பதங் 
களே ! அவற்றின் மூலம் முத்துத் 
தாண்டவர் சிரஞ்சீவியாக 
வுடல் கொண்டு நம்முடன் வாழ் 
கின்றார் ! 


நாத 


கா . 


உபதேச மணிகள் 


இதனடியில் 

மிளிரும் திருவாக்கு 
கள் , சிதம்பரம் சபா நாதர் பேரின் 
முத்துத்தாண்டவர் பாடிய 
தனங்கள் , பதங்களிலிருந்து தொகுக் 
கப் பெற்றவை : 


- 


1 . மனமே , 

சிவனை மறவாதே ; 
ஒருக்காலும் மறவாதே ; சம்புவை 
நம்பு , நினை , துதி , பதம் பெறுவாய் ! 


36 


முத்துத் தாண்டவர் 





2 . பெண்ணாசை 

வந்து பிடித்தா 
லும் , நம்மை எண்ணாமலே ஒருவர் 
ஏசியடித்தாலும் , மனது புண்ணாகித் 
துடித்தாலும் , கதியின்பந் தரும் குரு 
பரனை பறவாதிரு மனமே ! 


3. பேசாதே நெஞ்சே ; பின் சொல் 
லிப் பேசியுந்தான் என்ன கண்டாய் ? 
பேசில் , ஈசர் புலி யூர்வளர் நேசர் 
அனுபூதியல்லால் வேறு பேசாதே ! 


4 மனமே , ஆமையாய் ஐந்து றுப் 
பையும் இழுத் துள்ளிருத்தி , சோம் 
சேகரன் பதத்தைக் கருத்துள்வைத்து 
நாடிக்கோ ; பொருளைத் தேடிக்கோ ; 
முத்தி வழியைக் கூ டிக்கோ; 
நானென்ற சத்தம் போடாதே . பிறகு 
ஆனந்தமே ! 


முத்துத் தாண்டவர் 


37 


5 . சின்மயமாகிய சிதம்பரமே 
முத்தி தரும் ; 

• ஈடேறச் 
சிதம்பரமே 

மனமே , இதை 
நம்பு ! 


ஜன்மம் 
துணை . 


2 


னைத் 


6. மனமே , ஈசனை , கனகசபேசனை 
ஞானப்ரகாசனை திருநடராஜ 
தினமும் தோத்திரஞ் செய் ; உனக் 
இது மாத்திரம் உத்தமமே ! 


7. நெஞ்சே , சிற்றம்பலவரைப் 
பற்று ; நித்தம் நினை , நினைத்தால் , 
உனக்கு வித்தை வரும் ; உயர் புத்தி 
வரும் ; செல்வம் மெத்த வரும் ; எல் 
புலாம் ஒத்து வரும் . 


8 . 


தேடித் திரிந்து திகையாதே 
நெஞ்சே ; சிற்றின்பத்தாலே 
மெல்லாம் பஞ்சே ! 


ஜக 


38 


முத்துத் தாண்டவர் 


9 . மனமே , நானென்ற ஆணவந் 
தன் னை யே 

நாதாந்தப் 
பேரொளி தன்னிலே தாக்கு ; மோன 
மாம் மந்திரத்துண்மையை நோக்கு ; 
முத்திக்கு வித்தாய் முழுமதி யாக்கு ! 


10. நெஞ்சமே , போட்டவிடத்தில் 
பொருள் தனைத் தேடு ; போத நிஷ்டை 
யுட் புகுந்து நீ யாடு ; நாட்டமுடன் 
சற்குரு பாதந் தேடு ; பின்னர் நாலாம் 
பதத்தில் அருள் ஞான வீடு ! இதை 
அறி . 


11. சிவசிதம்பரமே ெ தரிசிக்க 
ஜெனனமில்லை ; மனமே , து நிஜமே ! 


12. கெட்டுப்போகாதே நெஞ்சே 
சிட்டர் தொழுந் தில்லையில் 

வாழ் 


முத்துத் தாண்டவர் 


39 


சிவனை , “ சிவனே , சிவனே யென் 
று வரயாமல் அநியாயமாய்க் கெட் 
டுப் போகாதே நெஞ்சே ! 


13 . 


பொன்னம்பல வாணா , 


இன் 


பண்ணி , 


னம் பிறவாமலே எனையாளாய் ; என் 
முறை கேளாய் ; காயமே நிலையென் 
இறண்ணி , தீய பாவமே 
மாய நாகை நண்ணி , இனியும் என் 

வருந்தவே முடியாது ; இந்த 
ஜன்மம் போதும் போதும் , ஐயனே 
போதும் ! ஆண்டருள் மெய்யனே ! 


னால் 


14. காரணங் கடந்த 

பூரணத் 
துடனே , கலந்து கொள்வேனே ; இனி 
நான் கலந்து கொள்வேனே ! 


40 


முத்துத் தாண்டவர் 


15. ஹர ஹர 

சிவசிவ அம்பல 
வாண , 

என்னை ஆண்டருள் ! மன 
முருகுது ; மையல் பெருகுது , மதிய 
னல் மூளுது ; 

வகை யென்ன செய் 
வேன் ? கிருபை செய் ! 


முற்றிற்று . 


அன்பு நிலய நூல்கள் 
யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் 

இயற்றியவை 


ஸ்ரீ சங்கர விஜயம் 
கோபாலகிருஷ்ண பாரதியார் 
சதாசிவ ப்ரம்மம் 
சுவாமி இராமதீர்த்தர் 
அண்ணாமலை ரெட்டியார் 
சாது ஜவானி 
கஸ்தூரி 
அன்பு வழி 
ஓவியக்கவி வில்லியம் ப்ளேக் 
அன்பின் அற்புதம் 


0.5 
0-3 
0.2 
0.2 
0.3 
0.6 
0.6 
0.6 
0.10 
1-0 


கிடைக்குமிடம் : 
ANBU NILAYAM 
RAMACHANDRAPURAM ( Post ) 

Trichy Dist . 
S. India . 


